ஸ்ரீ : 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 

[ 50 அ ) 


3 ) 


ஸேதுஸம்ஸ்தான வித்துவான் 
ரா . இராகவையங்காரால் 

பரிசோதிக்கப்பட்டன. 


சா 


சங்கம் 


SANGAM 


செந்தமிழ்ப் பிரசுரம் - கச . 


இரண்டாம் பதிப்பு . 


மதுரைத்தமிழ்ச்சங்கமுத்திராசாலை . 


1935 


( இதன் விலை அனா-3 ) 


- 


கடவுள் 

துணை . 


முதற்பதிப்பின் முகவுரை . 


முத்தொள்ளாயிரம் என்பது , சேரர் பாண்டியர் சோழர் என் 
னும் முடியுடைத் தமிழரசர் மூவரையும் அறம்பொருளின்பம்பற் 
றிப் புகழ்ந்துள்ள ஈராயிரத் தெழுநூறு வெண்பாக்களான் ஆயதோ 
ரரிய பெரிய பண்டைத் தண்டமிழ் நூல் . இது மூவேந்தரையும் 
தனித்தனியே சிறப்பித்துவரும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் 
பாடல்களாக மூன்றுதொள்ளாயிரமுடைமையின் , முத்தொள்ளாயி 
ரம் எனப் பெயர்சிறந்ததென்ப . இது முடியுடைவேந்தர்க்கு ஏற்ற 
பெற்றியான் நாடு , நகர் , திறை , தானை , யானை , குதிரை, அமர்க் 
களம் , வென்றி , கொடை , புகழ் , இன்பம் என்பன முதலிய பலபல 
வகைகளாகப் படைத்துக்கொண்டு புகழ்ந்ததாமெனத் தோற்று 
கின்றது . " விருந்தேதானும் , புதுவது கிளந்த யாப்பின் மேற்றே " 
( தொல்காப்பியம் செய்யுளியல் - உஙகூ ) என்பதனுரையிற் பேராசிரிய 
ரும் நச்சினார்க்கினியரும் புதிதாகத் தொடுக்கப்படுந் தொடர்நிலை 
மேற்றாகிய விருந்து என்பதற்கு இம்முத்தொள்ளாயிர நூலை எடுத் 
துக் காட்டு தலான் இது பழையதும் புதியதுமாகிய கதைமேற் 
றன்றி ஒருவர் புதிதாகத் தாம் வேண்டியவாற்றாற் படைத்துச் 
செய்த தொடர்நிலைச்செய்யுளென்பதும் , “ நெடுவெண் பாட்டே 
முந்நா லடித்தே, குறுவெண் பாட்டி னளவெழு சீரே ( தொல் . 
செய் - கரு அ ) என்பதன் உரையில் , அவ்வுரையாளரிருவரும் , 
முறையே , “ பதினெண்கீழ்க்கணக்கினுள்ளும் முத்தொள்ளாயிரத்தும் 
ஆறடியினேறாமற் செய்யுள் செய்தார் பிறசான்றோரு மெனக் 
கொள்க எனவும் , " இக்கருத்தானே கீழ்க்கணக்கினுள் நான்கடி 
யும் ஈரடியுமே மிக வந்தவாறும் முத்தொள்ளாயிரத்து நான்கடியே 
மிகவந்தவாறும் காண்க எனவும் கூறியவாற்றான் , இந்நூல் வெண் 
பாக்கள் பெரும்பான்மை நான்கடியானும் சிறுபான்மை ஐந்து ஆறு 
அடிகளானும் வந்தன என்பதும் , பேராசிரியர் " அங்கதப் பாட் 
டவற் றளவோ டொக்கும் ( தொல் . செய் . கடுகூ ) என்பதனுரை 
யில் கைக்கிளைச்செய்யுள் முத்தொள்ளாயிரத்துட் பலவாயினும் 
எனக் கூறுதலான் , இதன்கட் சுட்டியொருவர் பெயர்கொண்ட 


iil 

முதற்பதிப்பின் முகவுரை . 
பாடாண்டிணைப் புறப்புறக் கைக்கிளைச்செய்யுட்கள் பலவா மென் 
பதும் அறியப்படுவன. வச்சத் தொள்ளாயிரமும் ஒட்டக்கூத்தர் 
செய்த அரும்பைத் தொள்ளாயிரமும் இம் முத்தொள்ளாயிர 
நெறியே தழுவி யுரைக்கப்பட்டனவாமென ஊகிக்கப்படுகின்றன . 
இந்நூல் இந்நாட்டுத் தமிழ்க்குடிகளும் தமிழரசர்களுமே நிலவிய 
மிகப் பழையகாலத்தே இயற்றப்பட்டதாதலின் , இதனால் அத் 
தொன்மைக்கால வியல்புகள் பல நன்கறியலாகுமெனத் தெரி 
கின்றது . இத்தகைப் பெரிய பழைய நூலின் ஒருசில செய்யுட்க 
ளே புறத்திரட்டென்னும் இனிய செய்யுட்டொகை நூலில் 
ஆங்காங்குக் கோக்கப்பட்டிருத்தலிற் காணப்படு தலல்லது இந் 
நூன் முழுதும் ஒருசேரக் காண்பது இக்காலத் தரிதாயிற்று . நல் 
லாசிரியர் தொல்லுரைகளில் தமிழ் மூவேந்தரி லொருவரைச் சிறப் 
பித்து இனிய வெண்பாயாப்பின் வரும் பாடல்கள் சில இம்முத் 
தொள்ளாயிரமா மென்று கருதப்படுகின்றன . அவை , புறத்திரட் 
டிற் காணப்பட்டனபோல , முத்தொள்ளாயிரமெனப் பெயர் குறிக் 
கப்படாமையின் ஒருதலையாகத் துணியப்படவில்லை. புறத்திரட் 
டின்கண்ணுள்ள அவ்வொருசில முத்தொள்ளாயிரச்செய்யுட்களும் 
தேனும் பாலுங் கன்னலும் அமுதுமாகித் தித்திப்பனவாதலின் , 
அவற்றைப் பலரும் அறிந்து கூட்டுண்டு களிக்குமாறு , இச் செந் 
தமிழ் வாயிலாக வெளியிடற் கவாவினேன் . இந்நூலாசிரியர்பெயர் 
முதலியன ஒன்றும் இப்போது அறியலாவதில்லை . இந்நூற் கடவுள் 
வாழ்த்துவெண்பாவாலும் புகழின்கணுள்ள ‘ மடங்காமயிலூர் தி 
செங்கணெடியான் என்னும் வெண்பாக்களாலும் இவர் சமயக் 
கோட்பாட்டிற் சைவராவர் எனக் கருதுகின்றேன் : ஈண்டு வெளிப் 
படும் இம் முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் இச்சங்கத்துக்குக் 
கிடைத்த புறத்திரட்டுப் பிரதிகளினின்று திரட்டப்பட்டன . இவற் 
றுள் இன்பப்பகுதிபற்றிய இன்பொருட்பாடல்கள் சென்னையிலிருக் 
கும் தமிழ்ப்பண்டிதர் ப்ரும்ம ஸ்ரீ தி - வேங்கடராமையங்காரவர்க 
ளுடைய புறத்திரட்டுக் காமத்துப்பால் ஏட்டிலும் , மதுரைத் 
தமிழ்ச்சங்கத்துச் சைவ நூற்பரிசோதகர் ஸ்ரீமத் ரா - சுப்பிரமணியக் 
கவிராயரவர்களுடைய புறத்திரட்டேட்டிலும் இருந்தன. 

இங்ஙனம் , 
ரா . இராகவையங்கார் , 

செந்தமிழ்ப்பத்திராசிரியர் . 


ஸ்ரீ : 


கடவுள் துணை . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


3/44 


க 


கடவுள்வாழ்த்து . 
மன்னிய நாண்மீன் மதிகனலி யென்றிவற்றை 
முன்னம் படைத்த முதல்வனைப் - பின்னரு 
மா திரையா னா திரையா னென்றென் றயர்வுறுமீ 
யூர் திரை நீர் வேலி யுலகு . 


* 


நாடு . 


உ 


கூ 


அள்ளற் பழனத் தரக்காம்பல் வாயவிழ 
வெள்ளந்தீப் பட்ட தெனவெரீ இப் - புள்ளினந்தங் 
கைச்சித் 

றகாற் பார்ப்பொடுக்குங் கவ்வை யுடைத்தரோ 
நச்சிலைவேற் கோக்கோதை நாடு . 
நந்தி னிளஞ்சினையும் புன்னைக் குவிமொட்டும் 
பந்த ரிளங்கமுகின் பாளையுஞ் - சிந்தித் 
திகழ்முத்தம் போற்றோன்றுஞ் செம்மற்றே தென்ன 
னகைமுத்த வெண்குடையா னாடு . 
காவ லுழவர் களத்தகத்துப் போரேறி 
* நாவலோஒ 8 வென்றழைக்கு நாளோதை - காவலன்றன் 

இதன் பின்னடி யிரண்டையும் நீலகேசித்தெருட்டு கடவுள் வாழ்த் 
துரையிற் சமய திவாகர முனிவர் மேற்கோள் காட்டியுள்ளார் . என்றென் 
றயருமால் எனவும் பாடமுண்டு . 

t ( கருவிமொட்டும் எனவும் பாடம் . 

* " இதனுள் நாவலோஒ என்புழி உயிரளபெடை தளைசீர்வண்ணங்க 
ளோடு மாறுகொள்ளாது நின்று அலகுபெற்றவாறு என்பது யாப்பருங்கல 
விருத்தி ( சூத்திரம் . ச ) . 

8 வென் றிசைக்கு மென்பது பிரதிபேதம் . 


al 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


கொல்யானை மேலிருந்து கூற்றிசைத்தாற் போலுமே 
நல்யானைக் கோக்கிள்ளி நாடு . 


நகர் . 


5 


களிகள் களிகட்கு நீட்டத்தங் கையாற் 
களிகள் விதிர்த்திட்ட செங்கட் - டுளிகலந் 
தோங்கெழில் யானை மிதிப்பச்சே றாயிற்றே 
பூம்புனல் வஞ்சி யகம் . * 
மாலை விலைபகர்வார் கிள்ளிக் களைந்தபூச் 
சால மிகுவதோர் தன்மைத்தாய்க்- காலையே 
விற்பயில் வானகம் போலுமே வேல்வளவன் 
பொற்பா ருறந்தை யகம் . * 


சு 


எ 


மைந்தரொ டூடி மகளிர் திமிர்ந்திட்ட 
குங்கும வீர்ஞ்சாந்தின் சேறிழுக்கி - யெங்குந் 
தடுமாற லாகிய தன்மைத்தே தென்னன் 
நெடுமாடக் கூட லகம் . * 


பகைப்புலம்பழித்தல் . 
அ கரிபரந் தெங்குங் கடுமுள்ளி பம்பி 

நரிபரந்து நாற்றிசையுங் கூடி- யெரிபரந்த 
பைங்கண்மால் யானைப் பகையடுதோட் கோதையைச் 
செங்கண் சிவப்பித்தார் நாடு . 
வேரறுகை பம்பிச் சுரைபடர்ந்து வேளை பூத் 
தூரறிய லாகா கிடந்தனவே - போரின் 


* 


இம்மூன்று செய்யுளும் , இலக்கண விளக்க ஆசிரியர் பரம்பரைத் திரு 
வாளர் சோமசுந்தரதேசிகரவர்கள்புறத்திரட்டுப்பிரதியிலிருந் தெடுத்தெழு 
திச் செந்தமிழின் 14 - ஆம் தொகுதி ங எச - ஆம் பக்கத்தில் வெளியிடப் 
பட்டவை . சங்கத்துப் புறத்திரட்டேட்டுச்சுவடிகளிலும் முத்தொள்ளாயிரச் 
செய்யுட்களாகக் காட்டப்பட்டுள்ளன . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


கூ 


முகையவிழ் தார்க் கோதை * முசிறியார் கோமா 

னகையிலைவேல் காய்த்தினார் நாடு .. 
க 0 - இரியன் மகளி ரிலைஞெமலு ளீன்ற 
வரியிளஞ் செங்காற் குழவி - யரையிரவில் 

ஊமன்பா ராட்ட வுறங்கிற்றே செம்பியன்ற 
னாமம்பா ராட்டாதார் நாடு .1 
வாகை வனமாலை சூடி யரசுறையு 
மோகை யுயர்மாடத் துள்ளிருந்து - கூகை 
படுபேய்க்குப் பாட்டயரும் பண்பிற்றே தென்னன் 
விடுமாற்றங் கொள்ளாதார் நாடு . 


கக 


முசிறி - இது சேரநாட்டுச் சுள்ளியாறு கடலுடன் கலக்குமிடத் 
திருந்த பெரிய துறைமுகப்பட்டினம் . முற்காலத்து மேற்றேயத்து 
னர்மாக்கலங்கள் மிளகு முதலியன கொள்ளற்கு மிகுதியாகத் தங்கிய 
பெருந் துறைமுகம் இதுவே ; இதனைச் “ சேரலர் , சுள்ளியம் பேரியாற்று 
வெண்ணுரை கலங்க , யவனர் தந்த வினை மா ணன் கலம் , பொன்னொடு வந்து 
கறியொடு பெயரும் , வளங்கெழுமுசிறி ” ( கசக ) என அகப்பாட்டின்கண் 
வருதலான் அறிக . தாலமீ , பிளினி முதலிய மேற்றிசை யாத்திரைக்கார 
ரும் இவ்வூர்த் துறைமுகத்தைப்பற்றியும் இதன் கண் மிளகேற்று தலைப்பற்றி 
யும் மிகுதியாகக் கூறியுள்ளாரென்ப . வராகமிஹிரர் பிரகற்சங்கிதைக் 
கண் மரீசிபட்டனம் என்னும் ஊர் தென்பாகத்துள்ளதாகக் கூறியுள்ளார் . 
அஃது இம்முசிறியேயாமென்பது பல விவேகிகளுடைய கொள்கை : ( மரீசி 
மிளகு ) . இவ்வூரினை முன்னை யோர் பாண்டியன் வளைந்து பெரும்போர் 
புரிந்து இதன்கணிருந்த சேரர்க்குரிய படிமம் ஒன்றைக் கவர்ந்து சென்றான் 
என்பது கசக- ஆம் அகப்பாட்டான் அறியப்படுகின்றது . 

t இது , தொல் . பொருள் . புறத் . அ - ஆம்சூத்திரத்துக் குன்றாச் சிறப் 
பிற் கொற்ற வள்ளை யும் என்பதற்கு நச்சினார்க்கினியரால் உதாரணமாக 
எடுத்தாளப்பட்டது . 

+ இரியன் மகளிர் - கெடுதலுற்ற மகளிர் . இலை ஞெமல் - இலைச்சருகு; 
ஒலிகழை பிசைந்த ஞெலிசொரி யொண்பொறி , படுஞெமல் புதையப் 
பொத்தி என்பது அகம் ( ஙக) . ஊமன் - கூகை . 

இது , யாப்பருங்கலவிருத்தி ஒழிபியலிற் பதின்மூன்றெழுத்தடி 
வெண்பாவுக்கு உதாரணமாகக் காட்டப்பட்டுள்ளது . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள். 


கஉ 


பறைநிறை கொல்யானைப் பஞ்சவர்க்குப் பாங்காய்த் 
திறைமுறையி னுய்யாதார் தேய - முறைமுறையி 
னான்போ யரிவையர்போ யாடவர்போ யாயீன்ற 
வீன்போ யுறையு மிடம் . 


திறை . 


கங 


பல்யானை மன்னர் படு திறை தந்துய்ம்மின் 
மல்ல னெடுமதில் வாங்குவிற் பூட்டுமின் 
வள்ளிதழ் வாடாத வானோரும் வானவன் 
வில்லெழுதி வாழ்வர் விசும்பு . 
நேமி நிமிர்தோ ணிலவுதார்த் தென்னவன் 
காமர் நெடுங்குடைக் காவல னாணையா 
லேம மணிப்பூ ணிமையார் திருந்தடி 
பூமி மிதியாப் பொருள் . 


கரு 


நிறைமதிபோல் யானைமே னீலத்தார் மாறன் 
குடைதோன்ற ஞாலத் தரசர்-- திறைகொ 
ளிறையோ வெனவந் திடம்பெறுத லின்றி 
முறையோ வெனநின்றார் மொய்த்து . 


ககா 


நின்றீமின் மன்னீர் நெருநற் றிரைகொணர்ந்து 
முன் றந்த மன்னர் முடிதாக்க - வின்றுந் 
திருந்தடி புண்ணாகிச் செவ்வி யிலனே 
பெருந்தண் ணுறந்தையார் கோ . 


* பறை நிறைந்த கொல்யானை , --- கொல்யானையை நீர்க்குவிட்டாற் 
பறைசாற்றிச்செல்லுதல் முன்னைவழக்கு . " நிறையழி கொல்யானை நீர்க்கு 
விட் டாங்குப் , பறையறைந் தல்லது செல்லற்க ” என்பது குறிஞ்சிக்கலி 
( 20 ) . ‘ அறைபறையானை என்பர் முன்னும் ( சுரு ) . “ மத்தகஜமானது 
முன்னே தலைப்பறைகொட்ட வருமாபோலே வாடையை முன்னடக்கவிட்டுக் 
கொண்டாய்த்து மாலை வருகிறது எனத் திருவாய்மொழியீட்டினும் 
( க- க -ரு ) வருதல் காண்க . 


32 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


இ 


எயில்கோடல் . 


கஎ செருவெங் கதிர்வேற் சினவெம்போர் மாற 

னுருமி னிடிமர சார்ப்ப- வரவுறழ்ந் 
தாமா வுகளு மணிவரையி னப்புறம்போய் 
வேமால் வயிறெரிய வேந்து . * 


கஅ 


குதிரைமறம் . 
நிரைகதிர்வேன் மாறனை நேர்நின்றார் யானைப் 
புரைசை யறநிமிர்ந்து பொங்கா - வரசர்த 
முன்முன்னா வீழ்ந்த முடிக ளுதைத்தமாப் 
பொன்னுரைகற் போன்ற குளம்பு . 


யானைமறம் . 
வீறு சான் மன்னர் விரிதாம வெண்குடையைப் 
பாற வெறிந்த பரிசயத்தாற்றேறாது 
செங்கண்மாக் கோதை சினவெங் களியானை 

திங்கண்மே னீட்டுந்தன் கை . 
உ 0 | அயிற்கதவம் பாய்ந்துழக்கி யாற்றல்சான் மன்ன 

ரெயிற்கதவங் கோத்தெடுத்த கோட்டாற்- பனிக்கடலுட் 
போய்தோய்ந்த நாவாய்போற் றோன்றுமே யெங்கோமான் 
காய்சினவேற் கிள்ளி களிறு . 


வேந்து போய் அரவுறழ்ந்து வயிறெரிய வேம் என்க . புற்றிழந்த , 
நாகக் குழாம்போ னடுங்கின வென்னாங்கொல் , வேகக் குழாக்களிற்று 
வேந்து என வரும் . 


22 


t வீழ்ந்தார் எனவும் பாடம் . 

+ இது , தொல்காப்பியப் பொருள திகாரப் புறத்திணையியல் கூக - ஆம் 
சூத்திரத்து நச்சினார்க்கினியருரையிலும் , செய்யுளியல் எச - ஆம் சூத்திரத் 
துப் பேராசிரியருரையிலும் மேற்கோளாக எடுத்தாளப்பட்டது . 

( பி- ம் . ) 1 ஆழித்தேர்குத்தி . 1 பாய்செய்த . 3 றோன்றிற்றே . 4 கோதை 


களிறு . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள். 


உக 


22 


மருப்பூசி யாக மறங்கனல்வேன் மன்னர் 
உருத்தகு மார்போலை யாகத்- திருத்தக்க 
வையக மெல்லா மெமதென் றெழுதுமே 
மொய்யிலைவேன் மாறன் களிறு . 
உருவத்தார்த் தென்னவ னோங்கெழில் வேழத் 
திருகோடுஞ் செய்தொழி லெண்ணி -- லொருகோடு 
வேற்றா ரகல முழுமே யொருகோடு 

மாற்றார் மதிறிறக்கு மால் . 
உங கொடிமதில் பாய்ந்திற்ற கோடு மரசர் 

முடியிடறித் தேய்ந்த நகமும் - பிடிமுன்பு 
பொல்லாமை நாணிப் புறங்கடை நின்றதே 
கல்லார்தோட் கிள்ளி களிறு . 
கச்சி யொருகான் மிதியா வொருகாலாற் 
றத்து நீர்த் தண் * ணுஞ்சை தான்மிதியாப் - பிற்றையு 
மீழ மொருகான் மிதியா வருமேநங் 
1 கோழியர்கோன் கிள்ளி களிறு . 
பாற்றின மார்ப்பப் பருந்து வழிப்படா 

E 
நாற்றிசையு மோடி நரிக திப்ப - வாற்ற 
வலங்கலம் பேய்மகளி ராட வருமே 
யிலங்கிலைவேற் கிள்ளி களிறு . 
தோற்ற மலைகட லோசை புயல்கடா அங் 
காற்றி னிமிர்ந்த செலவிற்றாய்க் - கூற்றுங் 


உ ( 5 ) 


உர் 


* 


( பி - ம் . ) 1 மன்னர் திருத்தகு 

உஞ்சை - உச்சயினிநகரம் . 
| கோழி - உறையூர் ; " முற்காலத்து ஒரு கோழி யானையைப் போர் 
தொலைத்தலான் அந்நிலத்திற் செய்த நகர்க்குக் கோழி யென்பது பெய 
ராயிற்று ” என்றார் அடியார்க்கு நல்லார் ( சிலப் . நாடுகாண் . அடி . உசஅ உரை ) . 

1 கூற்றும் குறியெதிர்ப்பைகொள்ளுந் தகைமைத்து- யமனும் கொலை 
கடன் வாங்கும் ஆற்றலுடையது . குறியெதிர்ப்பையாவது 

அளவு 
குறித்து வாங்கி அவ் வாங்கியவாறே எதிர்கொடுப்பது என்றார் பரிமே 
லழகர் ( திருக்குறள்- உஉக உரை ) . 


யைக் 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


எ 


உஎ 


குறியெதிர்ப்பை கொள்ளுந் தகைமைத்தே யெங்கோ 
னெறிகதிர்வேன் மாறன் களிறு . 
அடிமதில் பாய வழிந்தன கோட்டைப் 
பிடிமுன் பழகழித னாணி - முடியுடை 
மன்னர் குடையான் மறைக்குமே செங்கனல்வேற் 
றென்னவர் கோமான் களிறு . 


களம் . 


உ அ வெருவரு வெஞ்சமத்து வேலிலங்க வீழ்ந்தார் 

புருவ முரிவுகண் டஞ்சி - நரிவெரீஇச் 
சேட்கணித்தாய் நின்றழைக்குஞ் செம்மற்றே தென்னவன் 
வாட்கணித்தாய் வீழ்ந்தார் களம் . 


உக 


மரகதப்பூண் மன்னவர் தோள்வளை * கீழா 
வயிரக் கடகக்கை வாங்கித் - துயருழந்து 
புண்ணுற் றழைக்குங் குறுநரித்தே பூழியனைக் 
கண்ணுற்று வீழ்ந்தார் களம் . 


» 0 


முடித்தலை வெள்ளோட்டு மூளை நெய் யாகத் 
தடித்த குடர் திரியா மாட்டி- யெடுத்தெடுத்துப் 
பேஎய் விளக்கயரும் பெற்றித்தே செம்பியன் 
சேஎய் பொருத களம் . 


கூக 


ஏனைய பெண்டி ரெரிமூழ்கக் கண்டு தன் 
றானையாற் கண்புதைத்தான் றார்வழுதி - யானையெலாம் 
புல்லார் பிடிபுலம்பத் தாங்கண் புதைத்தவே 
பல்வாயார் பட்ட கள 

ளத்து . 


* ( கீளா எனவும் பாடம் . 

பூழியன் -சேரன் : பூழிநாட்டையுடையான் என்பது பொருள் ; " பூழி 
யர்கோக் கோதை " என்பர் முன்னும் ( சுஎ ) . 


व 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


வென்றி. 


கூஉ 


கொடித்தலைத்தார்த் தென்னவன் றேற்றான் போ னின்றான் 
மடித்தவாய் சுட்டிய கையாற் - பிடித்தவேற் 
கண்ணேரா வோச்சிக் களிறணையாக் கண்படுத்த 
மண்ணேரா மன்னரைக் கண்டு . 


கூகூ தொழிறேற்றாப் பாலகனை முன்னிறீஇப் பின்னின் 

றழலிலைவேல் காய்த்தினார் பெண்டிர் - கழலடைந்து 
மண்ணீத்த லென்ப வயங்குதார் மாமாறன் 
கண்ணீத்தந் தீர்க்கு மருந்து . 


க.ச 


புகழ் . 
மடங்கா மயிலூர் தி மைந்தனை நாளுங் 
கடம்பம்பூக் கொண்டேத்தி யற்றாற் றொடங்க மரு 
ணின்றிலங்கு வென்றி நிறைகதிர்வேன் மாறனை 
யின்றமிழால் யாம்பாடும் பாட்டு . 


கூடு செங்க ணெடியான் மேற் றேர்விசய னேற்றியபூப் 

பைங்கண்வெள் ளேற்றான்பாற் கண்டற்றா - லெங்கு 
முடிமன்னர் சூடிய பூ மொய்ம்மலர்த்தார் மாற 
னடிமிசையே காணப் படும் . * 


கூசு 


கூந்தன்மா கொன்று குடமாடிக் கோவலனாய்ப் 
பூந்தொடியைப் புல்லிய ஞான்றுண்டால் - யாங்கொளித்தாய் 


* தீர்த்த னுலகளந்த சேவடிமேற் பூந்தாமம் 
சேர்த்தி யதுவே சிவன்முடிமேற் றான் கண்டு 
பார்த்தன் றெளிந்தொழிந்த பைந்துழா யான்பெருமை 

பேர்த்து மொருவராற் பேசக் கிடந்ததே ” 
என்பது திருவாய்மொழி ( உ - அ - சு ) . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


கூ 


தென்னவனே தேர்வெந்தே தேறுநீர்க் கூடலார் 
மன்னவனே மார்பின் மறு . * 


கூஎ 


வானிற்கு வையகம் போன்றது வானத்து 
மீனிற் கனையார் மறமன்னர்- வானத்து 
மீன்சேர் மதியனையன் விண்ணுயர் கொல்லியர் 
கோன்சேரன் கோதையென் பான் . 


கூ அ மந்தரங் காம்பா மணிவிசும் போலையாத் 

திங்க ளதற்கோர் தில தமா - வெங்கணு 
முற்று நீர் வைய முழுது நிழற்றுமே 
கொற்றப்போர்க் கிள்ளி குடை .. 


கூக 


பார்படும் செம்பொன் பதிபடுப முத்தமிழ் நூ 
னீர்படும் வெண்சங்கு நித்திலமுஞ் - சாரன் 
மலைபடுப யானை வயமாறன் கூர்வேற் 
றலைபடுப தார்வேந்தர் மார்பு . 


TO 


அருமணி யைந்தலை யாடரவம் வானத் 
துருமேற்றை யஞ்சி யொளிக்குஞ் - செருமிகுதோட் 
செங்கண்மா மாறன் சினவேல் கனவுமே 
யங்கண்மா ஞாலத் தரசு . 


" குருந்த மொசித்தஞான் றுண்டா லதனைக் 
காந்த படியெமக்குக் காட்டாய் - மரம்பெறா 
போரிற் குருகுறங்கும் பூம்புன னீர்நாட 

மார்பிற் கிடந்த மறு . 
என்பதும் இக்கருத்தேபற்றிவந்தது . ( தொல்காப்பியப் புறத்திணையியல் - ரு . 
நச்சினார்க்கினியருரை மேற்கோள் ) . 

1 தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் ஙசு - ஆம் சூத் 
திரத்து நச்சினார்க்கினியருரை மேற்கோள் . 
1 கனவும்- அச்சத்தாற் கனவினும் காணும் . 

2 


க 0 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 
* அரும்பவிழ் தார்க் கோதை யாசெறிந்த வொள்வேல் 
பெரும்புலவுஞ் செஞ்சாந்து நாறிச் - சுரும்பொடு 
வண்டாடு பக்கமு முண்டு குறுநரி 
கொண்டாடும் பக்கமு முண்டு . 


ச 2 


கண்ணார் கதவந் திறமின் களிறொடு 3 தேர் 
பண்ணார் நடைப்புரவி பண்விடுமி - னண்ணாதீர் 
தேர்வேந்தன் றென்னன் றிருவுத் திராடநாட் 
போர்வேந்தன் பூச லிலன் .1 


சங் 


அந்தண ராவொடு பொன்பெற்றார் நாவலர் 
மந்தரம்போன் மாண்ட களிறூர்ந்தா - ரெந்தை 
யிலங்கிலைவேற் கிள்ளி யிரேவதிநா ளென்னோ 
சிலம்பிதன் கூடிழந்த வாறு . 


கைக்கிளை . 


செய்யா ரெனினுந் தமர்செய்வ ரென்னுஞ்சொன் 
மெய்யாதல் கண்டேன் விளங்கிழாய் - கையார் 
வரிவளை நின்றன வையையார் கோமான் 
புரிவளை போந்தியம்பக் கேட்டு . 


சரு திறந்திடுமின் றீயவை பிற்காண்டு மாத 

ரிறந்து படிற்பெரிதா மேத - முறந்தையர்கோன் 


* இது , தொல் . பொருள் . புறத் . 36 - ஆம் சூத்திரத்து வாண்மங் 
கலத்துக்கு உதாரணமாக நச்சினார்க்கினியரால் எடுத்தாளப்பட்டது . 

( பி - ம் . ) வொள்வாள் . உயுண்டாடு . 3 தார் . 

t இது , தொல் . பொருள் . புறத் 36 - ஆம் சூத்திரத்துச் சிறந்த 
நாளணி செற்ற நீக்கிப் பிறந்த நாள்வயிற் பெருமங் கலமும் என்பதனுள் 
செருவொழிந்ததற்கு நச்சினார் க்கினியரால் உதாரணமாகக் காட்டப்பட் 


டது . 


1 தொல்காப்பியப் பொருள திகாரம் புறத்திணையியல் 36 - ஆம் சூத்தி 
ரத்து வெள்ளணிக்கு நச்சினார்க்கினியருரை மேற்கோள் . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள். 


கக் 


றண்ணார மார்பிற் றமிழர் பெருமானைக் 
கண்ணாரக் காணக்க 


கதவு . * 


சிசு 


தாய ரடைப்ப மகளிர் திறந்திடத் 
தேயத் திரிந்த குடுமியவே - யாய்மலர் 
வண்டுலா அங் கண்ணி வயமான்றேர்க் கோதையைக் 
கண்டுலா அம் வீதிக் கதவு . 
காப்படங்கென் றன்னை கடிமனை யிற்செறித் 
தியாப்படங்க வோடி யடைத்தபின் - மாக்கடுங்கோ 
னன்னலங் காணக் கதவந் துளைதொட்டார்க் 

கென்னைகொல் கைம்மா றினி . 
சஅ துடியடித் தோற்செவித் தூங்குகைந் நால்வாய்ப் 

பிடியேயா னின்னை யிரப்பல் - கடிகமழ்தார்ச் 
t சேலேக வண்ணனொடு சேரி புகுதலுமெஞ் 

சாலேகஞ் சார நட . 
எலா அ மடப்பிடியே யெங்கூடற் கோமான் 
புலா அ னெடுநல்வேன் மாற - னுலா அங்காற் 
பைய நடக்கவுந் தேற்றாயா னின் பெண்மை 
யையப் படுவு 

வ துடைத்து . 
ரு ca லத் தார் வளவ னின்மேலா னாகவு 

நாணின்மை யின்றி நடத் தியா- m ணீலங் 
கண்டன்ன கொண்டல் வருங்கா விரிநாட்டுப் 
பெண்டன்மை யில்லை பிடி . 


-- 
* 


* தொல்காப்பியப் பொருளதிகாரம் செய்யுளியல் 210 - ஆம் சூத்திரத் 
துப்பேராசிரியருரை மேற்கோள் . 

t சேலேகம் - சந்தனம் . - சாலேகம் -சாளரம் . 

8 மடநடை பெண்மை வனப்பென்ப தோராய் , கடுநடை கற்றாய் 
கணவ னிழப்பாய் , பிடியலை பாவி யெனப்பூண் பிறழ்ந்து , புடைமுலை விம் 
மப் புலந்தனர் நிற்பார் ” என்பது சிந்தாமணி . மண்மகள் . உச . 

நாணீர்மையின்றி என்றிருப்பிற் பொருந்தும் . 


கஉ 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள். 


ருக 


சுடரிலைவேற் சோழன் றன் பாடல மேறிப் 
படர்தந்தான் பைந்தொடியார் காணத்- தொடர்புடைய 
நீல வலையிற் கயல்போற் பிறழுமே 
சாலேக வாயிறொறுங் கண். 


போரகத்துப் பாயுமா பாயா துபாயமா 
வூரகத்து மெல்ல நடவாயோ- கூர்வேன் 
மதிவெங் களியானை மாறன்றன் மார்பங் 
கதவங்கொண் டியாமுந் தொழ . 


ருங 


ஆடுகோ சூடுகோ வைதாக் கலந்துகொண் 
டேடுகோ டாக வெழுதுகோ - நீடு 
புனவட்டப் பூந்தெரியற் பொற்றேர் வழுதி 
கனவட்டங் கால்குடைந்த நீறு . 


ருக 


ச 


குடத்து விளக்கேபோற் கொம்பன்னார் காமம் 
புறப்படா பூந்தார் வழுதி- புறப்படி 
னாபுகு மாலை யணிமலையிற் றீயேபோ 
னாடறி கௌவை தரும் . 


குரு வரைபொரு நீண்மார்பின் வட்கார் வணக்கு 

நிரைபொரு வேன்மாந்தைக் கோவே - நிரைவளையார் 
தங்கோலம் வௌவுத லாமோ வவர் தாய்மார் 
செங்கோல னல்ல னென . 


(நசு 


வாமான்றேர்க் கோதையை மான்றேர்மேற் கண்டவர் 
மாமையே யன்றோ விழப்பது- மாமையிற் 
பன்னூறு கோடி பழுதோவென் மேனியிற் 
பொன்னூ றி யன்ன பசப்பு . 


ருஎ வழுவிலெம் வீதியுண் மாறன் வருங்காற் 

றொழுதேனைத் தோணலமுங் கொண்டா - னிமிழ் திரைக் 
கார்க்கடற் கொற்கையார் காவலனுந் தானேயால் 
யார்க்கிடுகோ பூச லினி . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


ககூ 


கா 


கண்டன வுண்கண் கலந்தன நன்னெஞ்சசந் 
தண்டப் படுவ தடமென்றோள்- கண்டா 
யுலா அ மறுகி லுறையூர் வளவற் 
கெலா அ முறைகிடந்த வாறு . 
மன்னுயிர் காவல் தனதான வவ்வுயிரு 
ளென்னுயிரு மெண்ணப் படுமாயி - னென்னுயிர்க்கே 
சீரொழுகு செங்கோற் செழியற்கே தக்கதோ 
* நீரொழுகப் பாலொழுகா வாறு . 
என்னெஞ்சு நாணு நலனு 

மிவையெல்லா 
மன்னன் புனனாடன் வௌவினா - னென்னே 
யாவக லல்குலா யாறிலொன் றன்றோ 
புரவலர் கொள்ளும் பொருள் . 
தானேற் றனிக்குடைக் காவலனாற் காப்பதுவும் 
வானேற்ற வையக மெல்லாமால் - யானோ 
வெளியேனோர் பெண்பாலே னீர்ந்தண்டார் மாற 
னளியானே லன்றென்பா ரார் . 
t கனவினுட் காண்கொடா கண்ணுங் கலந்த 
நனவினுண் முன்விலக்கு நாணு - மினவங்கம் 
பொங்கோதம் போழும் புகா அர்ப் பெருமானார் 
செங்கோல் வடுப்படுப்பச் சென்று . 


சாக 


உ 


சு 


தானைகொண் டோடுவ தாயிற்றன் செங்கோன்மை 
சேனை யறியக் கிளவேனோ - யானை 
பிடிவீசும் வண்டடக்கைப் பெய்தண்டார்க் கிள்ளி 
நெடுவீதி நேர்பட்ட போது . 


முறைதெரிந்து செல்வர்க்கு நல்கூர்ந்த வர்க்கு 
மிறை திரியா னேரொக்கல் வேண்டு - முறை திரிந்து 
நேரொழுகா னாயி னதுவா மொருபக்க 

நீரொழுகப் பாலொழுகு மாறு " ( பழமொழி -20 சு ). 
t தொல் . பொருள் . செய்யுளியல் கசு 0 - ஆம் சூத்திரத்துப் பேரா 
சிரியருரை மேற்கோள் . 


க 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள். 


சுச 


தெண்ணீர் நறுமலர்த்தார்ச் சென்னி யிளவளவன் 
மண்ணகங் காவலனே யென்பரான் - மண்ணகங் 
காவலனே யானக்காற் காவானோ மாலைவாய்க் 

கோவலர்வாய் வைத்த குழல் . 
சுரு அறைபறை யானை யலங்குதார்க் கிள்ளி 

முறைசெயு மென்பராற் றோழி - யிறையிறந்த 
வங்கோ லணிவளையே சொல்லாதோ மற்றவன் 
செங்கோன்மை செந்நின்ற வாறு . 
* களியானைத் தென்னன் கனவின்வந் தென்னை 
யளியா னளிப்பானே போன்றான் - றெளியாதே 
செங்காந்தண் மெல்விரலாற் சேக்கை தடவந்தே 
னென்காண்பே னென்னலால் யான் . 


சுசு 


ம 


சாஎ 


சுக 


கார்நறு நீலங் கடிக்கயத்து வைகலு 
நீர்நிலை நின்ற தவங்கொலோ - கூர் நுனைவேல் 
வண்டிருக்க நக்க தார் வாமான் வழுதியாற் 

கொண்டிருக்கப் பெற்ற குணம் . 
அ 

அறிவாரார் ........... பெண்டிரே மாகச் 
செறிவார் தலைமேல் நடந்து - மறிதிரை 
மாட முரிஞ்சு மதுரையார் கோமானைக் 
கூட வொருநாள் பெற . 
அன்னையுங் கோல்கொண் டலைக்கு மயலாரு 
மென்னை யழியுஞ்சொற் சொல்லுவர் - நுண்ணிலைய 
தெங்குண்ட தேரை படுவழிப் பட்டேன்யான் 
றிண்டேர் வளவன் றிறத்து . 

தொல் . பொருள் . புறத் . 28 - ஆம் சூத்திரத்து நச்சினார்க்கினியருரை 
மேற்கோள் . 

t இது , யாப்பருங்கலவிருத்தி ஒழிபியலில் மெய்வாழ்த்துக்கு உதார 
ணமாகக் காட்டப்பட்டுளது . 

+ " தேரையார் செவ்விளநீ ருண்ணார் பழிசுமப்பர் என்ப . 
8 படுபழி பட்டேன் என்றிருக்கிற் பொருந்தும் . 


* 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


எ 0 நீரு நிழலும்போ னீண்ட வருளுடைய 

வூரிரே யென்னை யுயக்கொண்மின் - போரிற் 
புகலுங் களியானைப் பூழியர்கோக் கோதைக் 
கழலுமென் னெஞ்சங் கிடந்து . 
புலவி புறக்கொடுப்பன் புல்லிடினா ணிற்பன் 
கலவி களிமயங்கிக் காணேனிலவியசீர் 
மண்ணாளுஞ் செங்கோன் வளவனை யானி தன்றோ 
கண்ணாரக் கண்டறியா வாறு . 


எக 


எ 2 


எங 


கைய தவன்கடலுட் சங்கமாற் பூண்டதுவுஞ் 
செய்யசங் கீன்ற செழுமுத்தான் - மெய்யதுவு 
மன்பொரு வேன்மாறன் வார்பொதியிற் சந்தனமா 
லென்பெறா வாடுமென் றோள் . 
நாணாக்காற் பெண்மை நலனழியு முன்னின்று 
காணாக்காற் கைவளையுஞ் சோருமாற் - காணேனான் 
வண்டெவ்வந் தீர்தார் வயமான் வழுதியைக் 
கண்டெவ்வந் தீர்வதோ ராறு . 
* வாரிய பெண்ணை வருகுரும்பை வாய்த்தனபோ 
லேரிய வாயினு மென்செய்யுங் - கூரிய 
கோட்டானைத் தென்னன் குளிர்சாந் தணியகலங் 
கோட்டுமண் கொள்ளா முலை . 


எரு ஏற்பக் குடைந்தாடி லேசுவ ரல்லாக்கான் 

மாற்றி யிருந்தா ளெனவுரைப்பர் - வேற்கண்ணாய் 
கொல்யானை மாறன் குளிர்புனல் வையை நீ 
ரெல்லா மெனக்கோ ரிடர் . 


சிலப்பதிகாரம் நாடுகாண் காதை கஉக - ஆம் அடி அடியார்க்குநல்லா 
ருரை- தொல் . பொருள் . செய்யுளியல் எச , கரு - ஆம் சூத்திரத்துப் பேரா 
சிரியருரை - மேற்கோள் , 


கசு 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


எசு 


எஎ 


எஅ 


கூடற் பெருமானைக் கூடலார் கோமானைக் 
கூடப் பெறுவேனேற் கூடென்று- * கூட 
லிழைப்பாள்போற் காட்டி யிழையா திருக்கும் 
பிழைப்பிற் பிழைபாக் கறிந்து . 
செங்கான் மடநாராய் தென்னுறந்தை சேறியே 
னின்கான்மேல் வைப்பனென் கையிரண்டும்- நன்பாற் 
கரையுரிஞ்சி மீன்பிறழுங் காவிரிநீர் நாடற் 
குரையாயோ யானுற்ற நோய் . 
என்னை யுரையலென் பேருரைய லூருரைய 
லன்னையு மின்ன ளெனவுரையல் - பின்னையுந் 
தண்படா யானைத் தமிழ்நர் பெருமாற்கென் 
கண்படா வாறே யுரை . 
கடற்றானைக் கோதையைக் காண்கொடாள் வீணி 
லடைத்தா டனிக்க தவ மன்னை - யடைக்குமே 
லாயிழையா யென்னை யவன்மே லெடுத்துரைப்பார் 

வாயு மடைக்குமோ தான் . 
அ 0 

வளையவாய் நீண்டதோள் வாட்கணா யன்னை 
யிளையளாய் மூத்திலள் கொல்லோ - தளையவிழ் தார் 
மண்கொண்ட தானை மறங்கனல்வேன் மாறனைக் 

கண்கொண்டு நோக்கலென் பாள் . 
அக கொடிபாடித் தேர்பாடிக் கொய்தண்டார் மாறன் 

முடிபாடி முத்தாரம் பாடித் - தொடியுலக்கை 
கைம்மனையி லோச்சப் பெறுவெனோ யானுமோ 
ரம்மனைக் காவ லுளேன் . 


எக 


இதனைக் " கூடலாவது வட்டமாகக் கோட்டைக்கீறி அதுக்குள்ளே 
சுழிசுழியாகச் சுற்றுஞ்சுழித்து இவ்விரண்டுசுழியாகக் கூட்டினால் , இரட் 
டைப்பட்டாற் கூடுகை : ஒற்றைப்பட்டாற் கூடாமை என்று ஸங்கேதம் ” 
என நாச்சியார்திருமொழியுரையிலும் , " மணற்குன்றி னீத்த கன்றார் வரு 
கென் , றாழி திருத்திச் சுழிக்கணக்கோதி எனத் திருச்சிற்றம்பலக்கோவை 
யினும் ( கஅசு ) " வளைத்துக்கிடந்த வரிமணற் கூடலும் ” என அம்பிகாபதி 
கோவையிலும் ( கூஉஉ ) வருவனவற்றான் உணர்க . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


கள 


அஉ குதலைப் பருவத்தே கோழிக்கோ மானை 

வதுவை பெறுகென்றா ளன்னை - யதுபோய் 
விளைந்தவா வின்று வியன்கானல் * வெண்டேர்த் 

துளங்குநீர் மாமருட்டி யற்று . 
அங அலங்குதார்ச் செம்பிய னாடெழிற்றோ ணோக்கி 

விலங்கியான் வேண்டா வெனினு- நலந்தொலைந்து 
பீர்மேற் கொளலுற்ற பேதையர்க் கென்வாய்ச்சொ 
னீர்மே லெழுந்த நெருப்பு . 
கோட்டெங்கு சூழ் : கூடற் கோமானைக் கூடவென 
வேட்டாங்குச் சென் றவென் னெஞ்சறியாள் - கூட்டே 
குறும்பூழ் பறப்பித்த வேட்டுவன்போ லன்னை 
வெறுங்கூடு காவல்கொண் டாள் . 


அரு புன்னாகச் சோலை புனற்றெங்கு சூழ்மாந்தை 

நன்னாக நின்றலரு நன்னாட - னென்னாகங் 
கங்கு லொருநாட் கனவினுட் டைவந்தா 
னென்கொ லிவரறிந்த வாறு . 
களியானைத் தென்ன னிளங்கோவென் றெள்ளிப் 
பணியாரே தம்பா ரிழக்க - வணியாகங் 
கைதொழு தேனு மிழக்கோ நறுமாவின் 
கொய்தளி ரன்ன நிறம் . 


சு 


அஎ 


கனவை நனவென் றெதிர்விழிக்குங் காணு 
நனவி லெதிர்விழிக்க நாணும் - புனையிழா 
யென்க ணிவையானா லெவ்வாறோ மாமாறன் 
றன்க ணருள்பெறுமா தான் . 


அ அ தளையவிழும் பூங்கோதைத் தாயரே யாவி 
களையினுமென் கைதிறந்து காட்டேன் 

5 திறந்து காட்டேன் - வளைகொடுபோம் 
வன்கண்ணன் வாண்மாறன் மால்யானை தன்னுடன்வந் 
தென்கண் புகுந்தா னிரா . 


* வெண்டேர் - பேய்த்தேர் . - மாந்தைக் கோமானை எனவும் பாடம் , 

3 


கவு 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


அகூ ஓராற்றா னென்க ணிமைபொருந்த வந்நிலையே 

கூரார்வேன் மா றனென் கைப்பற்ற- வாரா 
நனவென் றெழுந்திருந்தே னல்வினையொன் றில்லேன் 
கனவு மிழந்திருந்த வாறு . 


க 0 


ஊட லெனவொன்று தோன்றி யலருறூஉங் 
கூட லிழந்தேன் கொடியன்னாய்- நீடெங்கின் 
பாளையிற் றேன்றொடுக்கும் பாய்புன னீர்நாட்டுக் 
காளையைக் கண்படையுட் பெற்று . 


ஆய்மணிப் பைம்பூ ணலங்குதார்க் கோதையைக் 
காணிய சென்று கதவடைத்தே - நாணிப் 
பெருஞ்செல்வ ரில்லத்து நல்கூர்ந்தார் போல 
வருஞ்செல்லும் பேருமென் னெஞ்சு . 


கூஉ 


நாணொருபால் வாங்க நலனொருபா லுண்ணெகிழ்ப்பக் 
காமருதோட் கிள்ளிக்கென் கண்கவற்ற - யாமத் 
திருதலைக் கொள்ளியி னுள்ளெறும்பு போலத் 
திரிதரும் பேருமென் னெஞ்சு. 


கம் 


வரக்கண்டு நாணாதே வல்லையா னெஞ்சே 
* மரக்கண்ணோ மண்ணாள்வார் கண்ணென் - றிரக்கண்டாய் 
வாளுழுவை வெல்கொடியான் வண்புனனீர் நாடற்கென் 
றோளழுவந் தோன்றத் தொழுது . 
உகுவாய் நிலத்த துயர்மணன்மே லேறி 
நகுவாய்முத் தீன்றசைந்த சங்கம் -- புகுவான் 
றிரைவரவு பார்த்திருக்குந் தென்கொற்கைக் கோமா 
னுரைவரவு பார்த்திருக்கு நெஞ்சு . 
கடும்பனித் திங்கட்டன் கைபோர்வை யாக 
நெடுங்கடை நின்றதுகொ றோழி - நெடுஞ்சினவே 
வாய்மணிப் பைம்பூ ணலங்குதார்க் கோதையைக் 
காணிய சென் றவென் னெஞ்சு. 


கரு 


* ரு எசு -ஆம் திருக்குறட் பரிமேலழகருரை . 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள். 


ககூ 


கசு 


கள 


மாறடுபோர் மன்னர் மதிக்குடையுஞ் செங்கோலுங் 
கூறிடுவாய் நீயோ குளிர்வாடாய் - சோறடுவா 
ராரத்தாற் றீமூட்டு மம்பொதியிற் கோமாற்கென் 
வாரத்தாற் றோற்றேன் வளை . 
புகுவார்க் கிடங்கொடா போதுவார்க் கொல்கா 
நகுவாரை நாணி மறையா - விகுகரையி 
னேமான் பிணைபோல நின்றதே கூடலார் 
கோமான்பின் சென் றவென் னெஞ்சு . 
*பிணிகிடந் தார்க்குப் பிறந்தநாட் போல 
வணியிழை யஞ்ச வருமான் - மணியானை 
மாறன் வழுதி மணவா மா 

மருண்மாலைச் 
சீறியோர் வாடை சினந்து . 


கூஅ 


கக 


பேயோ பெருந்தண் பனிவாடாய் பெண்பிறந்தா 
ரேயோ வுனக்கிங் கிறைக்குடிக - ணீயோ 
களிபடுமால் யானைக் கடுமான்றேர்க் கிள்ளி 
யளியிடை யற்றம்பார்ப் பாய் . 
நாம நெடுவேல் நலங்கிள்ளி சோணாட்டுத் 

" 
தாமரையு நீலமுந் தைவந் - தியாமத்து 
வண்டொன்று வந்தது வாரல் பனிவாடாய் 
பண்டன்று பட்டினங் காப்பு . 


க 00 


க 0 க 


மாணார்க் கடந்த மறவெம்போர் மாறனைக் 
காணாக்கா லாயிரமுஞ் சொல்லுவேன் - கண்டக்காற் 
பூணாகந் தாவென்று புல்லப் பெறுவேனோ 
நாணோ டுடன்பிறந்த நான் . 


* 


பிணியுற்றார்க்குப் பிறந்தநாளிற் பிணிமிகும் என்று சோதிட நூல்வல் 
லார் கூறுவர் . 

t தொல் . பொருள் . செய்யுளியல் எடு- ஆம் சூத்திரத்துப் பேராசிரிய 
ருரைமேற்கோள் . 

- பெரியாழ்வார் திருமொழி 5 - ஆம்பத்து 2 - ஆம் திருமொழிப்பாடல் 
களின் ஈற்றடிகளை நோக்குக . 


20 


முத்தொள்ளாயிரச் செய்யுட்கள் . 


கச 


க 02 

வருக குடநாடன் வஞ்சிக்கோ மானென் 
றருகல ரெல்லா மறிய - வொருகலா 
முண்டா யிருக்கவவ் வொண்டொடியாண் மற்றவனைக் 

கண்டா ளொழிந்தாள் கலாம் . 
காகூ புல்லாதார் வல்லே புலர்கென்பர் புல்லினார் 

நில்லா யிரவே நெடிதென்பர்-- நல்ல 
விரா அமலர்த் தார்மாறன் வெண்சாந் தகல 
மிராவளிப் பட்ட திது . 
இப்பியீன் றிட்ட வெறிகதிர் நித்திலங் 
கொற்கையே யல்ல படுவது - கொற்கைக் 
குருதிவேன் மாறன் குளிர்சாந் தகலங் 

கருதியார் கண்ணும் படும் . 
கரு இவனென் னலங்கவர்ந்த கள்வ னிவனெனது 

நெஞ்ச நிறையழித்த கள்வனென் றஞ்சொலாய் 
செல்லு நெறியெலாஞ் சேரலர்கோக் கோதைக்குச் 
சொல்லும் பழியோ பெரிது . 
காராட் டு திரந்தூஉ யன்னை களனிழைத்து 
நீராட்டி நீங்கென்றால் நீங்குமோ - போராட்டு 
வென்று களங்கொண்ட வெஞ்சினவேற் கோதைக்கெ 
னெஞ்சங் களங்கொண்ட நோய் . 
யானூடத் தானுணர்த்த யானுணரா விட்டதற்பின் 
றாலூட யானுணர்த்தத் தானுணரான்- றேனூறு 
கொய்தார் வழுதி குளிர்சாந் தணியகல 

மெய்தா திராக்கழிந்த வாறு . * 
க 0 அ 

மல்லனீர் மாந்தையார் மாக்கடுங்கோக் காயினுஞ் 
சொல்லவே வேண்டு நமகுறை- நல்ல 
திலகங் கிடந்த திருநுதலா யஃதா 
லுலகங் கிடந்த வியல்பு . 

முற்றிற்று . 


காசு 


க 0 எ 


* 


* தொல் . பொருள் . செய்யுளியல் கூச - ஆம் சூத்திரத்துப் பேராசிரிய 
ருரைமேற்கோள் . 


ஸ்ரீ : 


செய்யுண் முதற்குறிப்பகராதி . 


( எண் - பக்கஎண் . ) 


-க 


க 0 


க 2 


சு 


அருமணி 


ககூ 


கஎ 


20 


5 


கஎ 


கஉ 


க 


எ 


( h 


சு 


சி 49 


உ 


கம் . 


அடிமதில்பாய எ காராட்டுதிரந்தூய் 20 பறைநிறை 
அந்தணராவொடு காவலுழவர் க பார்படும் 
அயிற்கதவம் ரு தடத்துவிளக்கே 

பாற்றினமார்ப்பப் 
அரும்பவிழ்தார்க் க 0 குதலைப்பருவத்தே கஎ பிணிகிடந்தார்க்குப் கக 

கூ கூடற்பெருமானைக் கசு புகுவார்க்கிடங் 
அலங்குதார்ச் 

கூந்தன் மா 

அ புல்லாதார் 
அள்ளற்பழனத் க கைய தவன் 

கரு புலவிபுறக் 
அறிவாரார் 

கச கொடித்தலைத்தார்த் அ புன்னாகச்சோலை 
அறைபறை 

கச கொடிபாடித் கசு பேயோ 
அன்னையுங் கச கொடிமதில் சு போரகத்துப் 
ஆடுகோ கஉ கோட்டெங்கு கஎ மடங்காமயி 

அ 
ஆய்மணிப் 

கஅ சுடரிலைவேற் கஉ மந்தரங்காம்பா 
இப்பியீன்றிட்ட உ 0 செங்கணெடியான் அ மரகதப்பூண் 
இரியன் மகளிர் 

செங்கான் மட கசு மருப்பூசியாக 
இவனென்னலங் 20 செய்யாரெனினும் க 0 மல்லனீர் 
உகுவாய்நிலத்த கஅ செருவெங்கதிர் ரு மன்னிய நாண்மீன் 
உருவத்தார்த் சு தளையவிழும் கஎ மன்னுயிர் காவல் 
ஊடலென கஅ தாயாடைப்ப 

கக மாணார்க்கடந்த 
எலா அமடப் கக தானேற்றனிக் கஙமாலைவிலை 
என்னெஞ்சு கங தானைகொண் 

மாறடுபோர் 
என்னையுரையல் கசு திறந்திடுமின் க 0 முடித்தலை 
ஏற்பக்குடைக் கரு துடியடித் 

கக மைந்தரோடூடி 
ஏனையபெண்டி எ தெண்ணீர் 

யானூட-த் 
ஓராற்றானென்கண் கஅ தொழிறேற்றாப் 

அ வரக்கண்டு 
கச்சியொருகான் சு தோற்றமலை 

சு வருக்குடநாடன் 
கடற்றானைக் கசு நந்தினிளஞ் 

வரைபொரு 
கடும்பனித் 

கஅ நாணாக்காற் கரு வழுவிலெம் 
கண்டனவுண் கண் ககூ நாணொருபால் கஅ வளையவாய் 
கண்ணார் கதவந் க 0 நாமநெடுவேல் 

வாகைவனமாலை 
கரிபரந்தெங்குங் உ நிரை கதிர்வேன் ரு வாமான்றேர்க் 
களிகள் களிகட்கு உ நிறைமதிபோல் 

வாரிய 
களியானைத் கச, கஎ நின்றீமின் 

ச வானிற்கு 
கனவினுட் caபலத் 

கக வீறுசான் மன்னர் 
கஎ நீருபிழலும் 

கரு வெருவரு 
காப்படங்கென் கக நேமிநிமிர்தோ 
கார்நறுநீலங் கச பல்யானைமன்னர் 


கக 


ol 


கங் 


ககூ 


எ 


20 


கஅ 
20 


கஉ 


கசா 


க2 


கரு 


க 


கல் 


866 


கனவை 


எ 


ச வேரறுகை 


